





ராணி காமிக்ஸ்‌ - 329 | மார்ச்‌ 1-15. 
(மாதம்‌ இருமுறை இதழ்‌) .. 1998 


LOOT சர்‌ 2லதம்‌ 








விண்கலம்‌ புறப்படுவதற்கு தயார்‌ நிலையில்‌ 

கிளாஸ்டன்‌-3 ஐ.“ செலுத்துவதற்கு வை விமானிகளை 
தேர்வுசெய்யப்போலிறார்கள்‌. அதற்காக பல தாடுகனில்‌ இருத்ததும்‌ 
விமானிகள்‌ எிகு்கார்கள்‌: ந 









விண்கல சோதனை தளத்தில்‌ சிறு விமானங்கள்‌ இயக்கும்‌ போட்டி 
தொடங்கியது. பல விமானிகள்‌ கலந்துகொண்டார்கள்‌. 


$$ நாம்‌ எப்படியாவது 
* 
வெற்றிபெற வேண்டும்‌. 















விமானிகளின்‌ திறமையைக்‌ . காண ஏராளமானோர்‌ 
்‌ திரண்டிருந்தார்கள்‌. - 







அய்யோ... 


இது என்ன 
ஒரு விமானம்‌ குட்டிக்கர்ணம்‌ 










கவச உடை - அணிந்தவர்கள்‌ இருவரும்‌ பார்வையாளர்கள்‌ வரிசையில்‌. 
[இ ருந்தார்கள்‌. 













a 7 ன்‌ 1 . இந்தப்‌ போட்டியில்‌ 
மல அறு டே ட 1-9 முதலில வருபவரை 
| A ie 





எப்படியும்‌ 

அழைத்துச்‌ 
அதத்‌, சென்றுவிட 
அ. வேண்டும்‌! | 


“த 








| "இருவரும்‌ ஏதோ திட்டத்‌ துடன்‌ 
அங்கே. வந்திருந்தார்கள்‌. 


. நாம்தான்‌ னம்‌ லே 
வருகிறோம்‌! பின்னால்‌ ஒருவன்‌ . 


90 டிகிரிக்கு சாய்வாகவே 
விமானத்தை செலுத்து! 





சாலி! பார்த்து: 
பத்தல செலுத்து, 


விட்டால்‌ தோல்வி i 
அடைந்துவிடுவாய்‌! 


ப்‌ அண்டி ஹஸனும்‌, சாலியும்தான்‌ லாவகமாக. விமானத்‌ ள்‌ 
செலுத்தி, இருவது ஒரே 


எல்கை வந்து 











'ஹாமன்‌... களாஸ்டனை 
செலுத்தும்‌ அதிருஷ்டம்‌ 













நமக்கு கவச மனிதர்கள்‌ இருவரும்‌, 
கிடைத்திருக்கிறது ! ' அவர்களிடம்‌ வந்தார்கள்‌. 4 க்‌ 


பரவாயில்லை ! இவ்வளவு சின்ன 
வயதில்‌ உங்கள்‌ ஆற்றலைக்‌ 
கண்டு வியக்கிறேன்‌ ! 


ட்ட ஹஸ 









பரவாயில்லை: ௫ 
தடைகளில்‌-மோதாமல்‌ 


அன்‌ 


- போட்டியில்‌ ' 














வளைந்து நெளிந்து ந்‌ வெற்றி பெற்றதற்கு 
வந்துவிட்டோம்‌! ௮5 சி ்‌ எங்களது பாராட்டுக்கள்‌ ! 


பெற்றதில்‌ மிக்க 
திளாஸ்டனை 
இயக்குவதற்குள்‌ சில 
பரிசோதனைகள 
செய்யவேண்டிய 


பணய அதற்கு 


நிறைவேற்‌ றுவதே 


எங்கள்‌ கடமை! 


உங்களை எங்கள்‌ மாஸ்டர்‌ ன்‌ ரந 
அழைத்துவரச்‌ சொன்னார்‌. 
உங்களுக்கு அதிக தொகை 
தருகிறோம்‌ ! வாருங்கள்‌ ! 


உங்களுக்கு நல்ல 


எதிர்காலத்தை ஏற்படுத்தித்‌ 
தருகிறோம்‌ ! ! 


















. முட்டாள்கள்‌ ! மாஸ்டரின்‌ 
கட்டளையை ஏற்காவிட்‌ 2 


எங்களை யாரும்‌ 
விலை கொடுத்து வாங்‌ க 











நாம்‌ இன்று இரவு சோருக்கு புறப்பட்டு 
ஆகவேண்டும்‌! இங்குள்ளவர்கள்‌ சுதாரிப்பதற்குள்‌ 
நாம்‌ அவர்களுடன்‌ ளெம்பியாக வேண்டும்‌ ர 






கிளாஸ்டனிலேயே 
புறப்பட்டுச்‌... 
செல்வோம்‌! 






ஆர்சி 


சோதனைச்‌ சாலையில்‌ சாலியும்‌, ஹாமனும்‌ ஆராய்ச்சி ட 
செய்‌ தனக்‌ இருந்தார்கள்‌. 


திடீரென்று அந்த அறைக்குள்‌ கவச ல்‌ புகுந்து. மயக்க 
si டில்‌ வ்‌ லு ்‌ 
நீங்கள்‌ இப்போது | ப்‌ வ க்கள்‌ 

எங்களுடன்‌ சோர்‌ 

; கோளுக்கு 


வருகிறீர்கள்‌ ! 7 





டத்‌ 






இருவரும்‌ மயக்கமானதும்‌ அவர்களை கவச மனிதர்கள்‌ தோளில்‌ | 
தூக்கிக்கொண்டு கிளாஸ்டனை த 










மரியாதையாக 
கூப்பிட்டு வராவிட்‌. டால்‌ 






இளாஸ்டன்‌ இடீரென்று புறப்படுறெது! 
யார்‌. வேலை இது? 


















சாலி, ஹாமனை ஏற்றிச்‌ சென்ற விண்கலம்‌ சோர்கோளில்‌ தரை 
இறங்கியது. அந்தக்‌ கோளில்‌ டைனோசர்‌ காலத்து மிருகங்கள்‌ 
கூட்டம்‌ கூட்டமாக வாழ்ந்துகொண்டிருந்தன. இ 












6, 
ட்‌ கபி டு A டட. 
ப, X ச இழி .... பூமியில்‌ வாழும்‌ 1. சத்தி 
ட்‌ | மனிதர்களே நாம்‌ இப்போது உ ட] 
சோர்கோளுக்கு வந்‌ ்துவிட்டோம்‌! % ்‌ 
, இனி இதுதான்‌ உங்கள்‌ வீடு! 


நு 


சாலியும்‌ ஹாமனும்‌ விண்கலத்தில்‌ அர்த இறக்கிவிடப்பட்டனர்‌. 
இனி உங்களை இந்த - 


கொள்வார்கள்‌ ! 


சாலி அங்கே பார்‌! 
இங்கு எல்லாமே எந்திர 
| மனிதர்கள்தானா? 


பன்ர தப்பி ஒடமட்டும்‌ 
நினைக்காதீர்கள்‌ !' “சுற்றிலும்‌ 
எங்கள்‌ ஆட்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ ! 










வாருங்கள்‌ தோழர்களே ! உங்களை 
ட எங்கு ஒப்படைக்க வேண்டுமோ அங்கு 
ஒப்படைப்பது என்‌ மீ | 







எந்திர மனிதன்‌. கதிர்களால்‌ சிறை 
_இறக்கப்பட்டதும்‌ இருவரையும்‌ 













ஹத கைதகள்‌ அடைபட்டிருக்கும்‌ 3; 
சிறைச்சாலை. சிறைக்கு கதவுகளோ '( 
சன்னல்களோ கிடையாது! சிறையை. 


திறப்பது மூடுவது எல்லாம்‌ இந்த . 2 
, எந்திரமனிதனின்‌ ர்க: பங்கின்‌ க: es 









42 











அதே நேரம்‌. சோர்கோளை ஆட்சி செய்யும்‌ சோர்‌ ஒரு கொடிய 
மிருகத்தை பக்கத்து கோளுக்கு அனுப்பி அங்குள்ள ஆட்களை g 
தூக்கிவரச்‌ செய்தான்‌. அது அக்டோபஸ்‌ போலஆனால்‌' 
இராட்சத உருவில்‌ இருந்தது. | ர த்‌ ட்‌ ன ்‌ 
7 ற 7 












அரசே ! நீங்கள்‌ 


அ, 
% 






சொன்னபடி | 
இருவரை பூமியில்‌ 2ததி 
இருந்து கொண்டு தீ 







'வெரிகுட்‌! இங்கே நான்‌ % 
.என்‌ மிருகத்தை அனுப்பி 
பக்கத்து கோளில்‌ இருந்து 
ஆட்களை கொண்டுவரச்‌ 
. செய்திருக்கிறேன்‌ பார்‌! 












ஓ.கே. நீ போகலாம்‌! 
இதைப்‌ பிடித்து அடைத்து 
வையுங்கள்‌ ! 


சோர்‌ தன்‌ வீரர்களுக்கு கட்டளையிட்டான்‌. 2 


க 7 


பூமியில்‌ இருந்துகொண்டு 


வந்தவர்களை பார்க்கலாமா ? 





சோர்‌ ஒரு பெரிய திரைக்குமுன்னே 
அமர்ந்து பட்டன்களை தட்டினான்‌. 


75 = 2, பன்னி ட ன 











FI 
க உ 


மிடம்‌ 


பரவாயில்லை ! வர வர நம்‌ 
கைதிகளின்‌ எண்ணிக்கை 


அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது! 





உய 
| சோர்கோளின்‌ ஜெனரல்‌ வால்கான்‌ ஏன்‌ சந்தேகமாக இருக்கிறதா? ட்‌ 
| என்பவர்‌ சோரை சந்தித்தான்‌. . அவர்களை. மோதவிட்டுப்‌. 

i வால்கான்‌ ! கைதிகளின்‌ எண்ணிக்கை |] * பார்ப்போம்‌! 

அதிகமாகிக்கொண்டே 

இருக்ற, 








இருவர்‌ தப்பிக்க a நம்‌ ஆள்‌ 
டார்டன்‌ விடுவானா? இப்பொழுது பார்‌! 


ஏய்‌... முட்டாள்‌! இங்கிருந்து 
தப்பிக்கப்‌ பார்க்கறோயா ? 
பேசாமல்‌ ஒரு மூலையில்‌ 


நான்‌ இந்த சிறையை 5 
விட்டு போக வேண்டும்‌! | 
நீ£ வேண்டுமானால்‌ உன்‌ ்‌ இத்த இவர்கள்‌ தாங்க 4“ 
மாட்டார்கள்‌. விட்டுவிடு! 


NNN 


க 








அணத 


கரிய 
இருவரும்‌ கடுமையாக மோதினார்கள்‌. 1.) (1 த 














சரியான அளைத்தான்‌ 


£-( பூமியில்‌ இருந்து கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌ !: 


டவ கர வ 


பலே கில்லாடியாக 


இருப்பான்‌ 
'போலிருக்கிறது 1 


உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 
வேலைகளை முடிக்க ' 
வேண்டும்‌! அ ! அது எங்கள்‌ 


| சாவிய்துத்தான்‌. 





“i 








உடனே ஒரு கதிர்வீச்சு வச்‌ தாக்கியது. 
"௮2222௮: ந 1 கயவன்‌ 
நாங்கள்‌ சொல்வதை மரியாதையாக இங்கே 
செயய வேண்டும்‌. வீணாக அடமபிடிக்கக்‌ கூடாது. 
வேலையில்‌ பிழையும்‌ இருக்கக்கூடாது. வேண்டும்‌. 


என்றே பிழையானால்‌ 
தண்டிக்கப்படுவீர்கள்‌ !, 















| இம்‌ மனிதர்களின்‌ இயக்கத்தை 
நிறுத்தக்கூடிய சக்தி இந்த பிளேட்டில்‌ 
இருக்கிறது. அவைகளை நிறுத்திவிட்டு” நாம்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
அட்டன்‌ புகுந்‌ ்துவிட்டால்‌ எளிதில்‌ தப்பிவிடலாம்‌! , A 









ஹாமனும்‌ நானும்‌, வெளியே செல்வதற்கான 
ஏற்பாடுகளை செய்கிறோம்‌! 














நான்‌ வீழ்த்திவிட்டேன்‌. 
அதேபோல நீங்களும்‌ உங்கள்‌ 


பலத்தை பயன்படுத்த வேண்டும்‌. 





ம றுநாள்‌ க: எந்திர - மனிதன்‌ கைதிகளை எழுப்பிவிட்டது. ' 
எழுந்திருங்கள்‌ ! 

(| அனைவரும்‌ வேலைக்கு. 

ப்ரஸ்‌ தயாராகுங்கள்‌ ! 













'செய்ல்ப்டுத்த ண்ட்‌ r 
தான்‌ ! அருகில்‌ வரட்டும்‌! 







| ஒருவன்‌ மறைந்து இருந்தான்‌. 








எந்திர மனிதன்‌ அருகில்‌ வந்ததும்‌ 
அவன்‌ அதனை தள்ளிவிட்டான்‌. 









சாலி அந்த பிளேட்டை 
செருகியதும்‌ சுவரில்‌ வழி 


கட்‌ கட்‌ து. 


போடு! 






1 முடிந்துவிட்டது! 


அவர்கள்‌ தப்பிச்‌ செல்வதையும்‌ சோர்‌ இலையின்‌ 
பர்த்‌ அக்கன்‌ விகட 


ட்‌ ல்‌ 


ன்ஸ்‌? கைதிகள்‌ 
- தப்பிச்‌ செல்கிறார்கள்‌! 
- இவர்களில்‌ தைரியசாலி. . 
.. திறமையானவர்‌ யார்‌ என்று 
ாங்பகருல்கும்‌ 


> நச 
ப எட, மது ப! 


சோர்‌! இவர்கள்‌ 
தப்பிவிட்டால்‌ நம்‌ 
கைக்கு அகப்பட 





எங்கே போய்விடப்‌ போகிறார்கள்‌. காடு 
முழுக்க என்னுடைய மிருகங்கள்‌ 
இருக்கின்றனவே ! முதலில்‌ இரத்தம்‌ | 
குடிக்கும்‌ பறவைகளை திறந்து: 
விடுகிறேன்‌ ! பாவம்‌, பசியில்‌ :: . 


வாடி இருக்கின்றன ! 











சோர்‌ பட்டனை தட்டிவிட்டதும்‌, இரத்தம்‌ குடிக்கும்‌ பயங்கர: 
பறவைகள்‌ ஆவேசமாக வெளியே பறந்து வந்தன. _ 





சிறையில்‌ இருந்து வெளியே வந்தவர்கள்‌ பதுங்கிப்‌ பதுங்கி சென்று] 7 
கொண்டிருந்தார்கள்‌. ர ம்‌ அக [1 அடுத்‌ பம ஜம்பு பித்து 7 


2 என்னிடம்‌ ஒரு 
வரைபடம்‌ இருக்கிற ம்‌ 
மைக்ரோ சுருளில்‌ இருந்‌ து 

நகல்‌ எடுத்தேன்‌!!! 





து 


ல அட்‌ 
ட்ட ர ௪ ப ப 
ஆ 
சி 
த்‌ 


| ட்‌ ர்‌ ர்‌ இவைகள்‌ இந்த 
fA S கோளில்‌ வகிக்கும்‌ பயங்கர 


ர்‌ 


கி = அ 
$Y 
/ து 7 ம்‌ 
்‌ 
த்‌ சி 
3 
ப 
ச்‌ 
ர்‌ ச்சீ 
(ஆ 
(ஆது 


ச்‌ 





ஈ'[ தொடர்ந்து வருகிறதே! உங்கள்‌ மூக்கையும்‌ 
ட... வாயையும்‌ மூடிக்கொள்ளுங்கள்‌ ! 





விஷ வாயுவை செலுத்து . 
அவைகளை கொன்றுவிட்டார்கள்‌ ! 





சோரின்‌ மிருகங்களை கைதிகள்‌. முறியடித்துவிட்டதால்‌, அடுத்ததா: 
| சோர்‌ சில எந்திர மனிதர்களை அனுப்பி .குண்டுமாரி பொழிந்தான்‌. 





௪" (ஆர? 
வசட அக ய 
்‌ 0. 0) 
அமர | ந ப வட ச்‌ 
ம்‌ டட ் னத்‌ 
| டட கத த்‌ | பஸ 2. & அஆ ட்‌ 





விட்டார்க 


ஞு 


ப பறக்கும்‌ எந்திர மனிதர்களிடம்‌ இருந்து தப்பியவர்களுக்கு அடுத்தும்‌ 
ஒரு ஆபத்து காத்திருந்தது. குரங்கு மனிதர்களின்‌ படை ஒன்று அவர்‌ 


டச்‌, விடாதீர்கள்‌! 
7 தக்கு! 












தப்பி ஓடினார்கள்‌: [ ட RT ளை 
: 2 ல்‌ த்‌ ~~ & 4 ர 8 , வ ர டு ம்‌ ்‌ - ம்‌ 


முடிவில்‌ குரங்கு மனிதர்கள்‌ கைதிகளிடம்‌ தாக்குப்பிடிக்க முடியாமல்‌ 


” போதும்‌! அவர்கள்‌ 
போய்விட்டார்கள்‌ ! 


ணகர 


ஒய்வு 
நான்‌ காவல்‌ 


மற்றவர்கள்‌ 
றேன்‌ ! 


எடுக்கட்டும்‌! 


௩. உ, 


CRE 


இருக்கி 


ஆபத்து வரலாம்‌! ஆ ஸ்டண்ட்‌ 728 
எச்சரிக்க்யாக இருக்கத்‌“ பட்‌ 


த ர்‌ 
7 ட்‌ ர ம ன: 
ஞர்‌ ப்‌ 
்‌. ந்தம்‌ 
7. 0 
3? சி ச்‌ 
நீதி 5 
ப்‌ a 2 ந்‌ 
(2 24 0௫ 
3 «1 * * 
அ. + 
9 வத்‌ 
ன டி 
ப த்‌ 0 
்‌ 4] 3 (தீ 
2 ப 
ப்‌ 
நதி 
த ர 
«xs 
ழு 
இஃ 
ந, 
=f 
A 
ர ச்‌ 
| தீ 
ர்‌: 
த்‌ » 
௬.2 
ப 
iv. 
- 
த. 
~~. 
§ ஷி 
௪ 
9 
~ 





திடீரென்று வானத்தில்‌ இருந்து தீக்குண்டுகள்‌ பறந்து வந்தன; 


பப்டி இ 
க, க்‌ 7 ப்‌, ்‌ தீக்குண்டுகள்‌ 
ப |i ்‌ வ்‌ இன்‌ ன! 


்‌ ்‌ 1] ॥ ப்‌ 14 ன்‌ 


ப 3 i] 
rs ‘ 
ச 


அ 


ணா 1 தட 
4 த து 


. ர்‌ 
தச்‌! ்‌ இ 
DY * 
௬ i i 


வாருங்கள்‌ ! அருகில்‌ 


ஆறு ஓடுகிறது! தண்ணீருக்குள்‌ ) : அர 
'இறங்கிவிடுவோம்‌ ! Wa 





௨ பணை கணை ட கானை 2 அழுக ணாக 
அனைவரும்‌ தண்ணீருக்குள்‌ இறங்கிக்கொண்டார்கள்‌. | 
'தக்குண்டுகள்‌ தொடர்ந்து அவர்களை விரட்டியது. 

SUR ப ௯ ஆ 

















வெடித்துச்‌ 
சிதறுகிறதே! , 


படத அமா கட பக்த ட 





சோர்‌ ஆய்வுக்கூடத்தில்‌- | | - 
இ எனனாரச்சு? 

-கைதிகள்‌ சரண்‌ அடைய 
வாய்ப்பு. இருக்கிறதா ர்‌ 


௪ 





நிறைய பேர்‌ செத்து 
மடிந்துவிட்டார்கள்‌ ! எஞசி 


யிருப்பவர்கள்‌ பாலைவனத்தை 


- நோக்கிச்‌ நப 








சோர்‌ ஒரு பட்டனை தட்டினார்‌. இரையில்‌ டைனோசர்‌ தோன்றியது. | 
he 
| 








டைனோசரை வைத்து அவர்களை 
மிரட்டி பணிய வைக்கிறேன்‌ ! 


டர 
ஒன 3 ர ச 
ணா 7 
எ ன 2 
3 ௩ 2௪ 4 ௮. 
௫ 
6 டல்‌ ஈ 
a ல்‌ ஷை 
னி டனர்‌ 
- 
௬ ‘ 
s - 








கைதிகள்‌ பள்ளத்தாக்குப்‌ 
- பக்கம்‌ போயிருக்கிறார்கள்‌ ! 
டைனோசரை அங்கே அனுப்புங்கள்‌ ! | 


டைனோசர்‌ 
உலகமா? 








ப டைனோசருக்கு போக்கு காட்டில ட்டு அனைவரும்‌ மலைச்சரி ரில 
ஏறி, பாறைகளை அதனை நோக்கி 















இன்னும்‌ ஒரு மைல்‌' 
தூரம்‌ காடு இருக்கறது. 
அதைக்‌ கடக்க நமக்கு ஒரு 


மணி நேரம்‌ ஆகலாம்‌!/ ) 





வனை வன தளம்‌ 1... ட 
இருப்பதாக வ 


ம்‌ சொன்னாயே! 


இங்கே . அப்படி எதுவும்‌ கிடையாது! 
வரைபடத்தில்‌ தவறாக குறிக்கப்‌பட்டிருக்கிறது. 
மரியாதையாக எங்களுடன்‌. 
வாருங்கள்‌. இல்லை சு:-.டுத்‌ 
கன்னு 


பின்னே இருந்து சோரின்‌ வீரர்கள்‌ 


துப்பாக்கியுடன்‌ அவர்களை. சுற்றிவளைத்தார்கள்‌. 












இந்த ஆட்டத்தில்‌ கைதிகளை 
நிறைய கொன்றுவிட்டீர்கள்‌ 2 











எங்களுக்கு அவர்கள 

 7.தேவையில்லை ! நீங்கள்‌ ்‌ 
நவர்தான்‌ தேவை! 28) 

இருவர்த தவை! துத்‌ 





































முடிவில்‌ சோர்‌ அவர்களை விமானத்தில்‌ ஏற்றி அழைத்துச்‌ சென்றான்‌. 
்‌ பலிவாங்கிவிட்டீர்கள்‌ ! . 
யி 
morn பப 
ன்‌ 


எங்களுக்காக நிறைய பேரை 5௨ 
டத்‌ / TIDY வித 
ப கலு வீக்‌ ்‌ 1. 2 
போ்‌, டட! த 
28 AN 


AE ல 
சக்ஸ்‌ [// வென வத்‌ 
ஷூ டி 
4 Ne 
A ர 


பிறகு ஏன்‌ தப்பிச்‌. 
சென்றீர்கள்‌ ? , 











எங்களிடம்‌ மிகப்பெரிய 
விண்வெளி ஓடம்‌ ஒன்று 
இருக்கிறது. அதை நீங்கள்தான்‌ 
இயக்க!) போகிறீர்கள்‌ ! அதில்‌ 
ட ஆயுதங்களை இணைக்க 
்‌ வேண்டும்‌! 





“அதை 
வைத்து மற்ற 
கோள்களை பிடிக்க 
முயற்சி செய்யப்‌ 
போகிறாயா? 


Pa 






கையில்‌ மாட்டி இருக்கும்‌ 
எந்திரம்‌ இனி உங்களை 
தப்ப விடாது! 


எங்கள்‌ கட்டளைக்கு 
நீங்கள்‌ அடிபணியாவிட்டால்‌ 
மின்சாரத்‌ தாக்குதல்‌ நடத்துவோம்‌... 
பார்க்கிறாயா ? 










கைதிகள்‌ சாலி, ஹாமனைத்‌ தவிர சிலருக்கும்‌ 
ர்‌ அந்த எந்திரம்‌ கையில்‌ மாட்டப்பட்டது. 








னி நீங்கள்‌ 
இங்குதான்‌ தங்கவேண்டும்‌! 
. ( உங்கள்‌ திறமையை சோதிக்க | 
சில சோதனைகளை மேற்‌ / 
கொள்ள வேண்டும்‌! 








1 


ஹாமன்‌, சாலி இருவரும்‌ ஆராய்ச்சியில்‌ நெங்கினார்கள்‌..' லவ 
சோர்‌! விண்வெளி பெரிய விண்வெளிக்கலத்தை, 
முழுவதையும்‌ தன்‌ இயக்க அவனுக்கு விமானி தேவை! 
கட்டுப்பாட்டுக்குள அ 'துதவிர போர்கலத்தை இயக்கவும்‌ 
கொண்டுவர முயல்‌ _ தனியாக அள்‌ 
தேவைப்‌ 




















ஃ டவ 44 


ஆ 


1 
ஞி: . 


ச, 


“அதனால்‌ அவனுக்கு - 
சம்மதிப்போம்‌! நேரம்‌ 
வரும்பொழுது நாம்‌ தப்பிக்க, 


* ஆவலால்‌! 





மற்றவர்களுக்கும்‌ உடல்‌ பரிசே டு 
நடத்த மலைப்பாங்கான இடத்துக்கு 
அழைத்துச்‌ சென்றான்‌. 


ன அவர்களால்தான்‌ 
விண்கலத்தை செலுத்த முடியும்‌ ! 
அதனால்‌ நா ம்‌ ஒக்‌ து 


தததி 
கீ 
| 


௩, 


(ட 


ட! (பி % 


இருந்தால்தான்‌ கைதிகள்‌ 
ஒழுங்காக வருவார்கள்‌ ! 





இங்கே ரொம்ப நேரம்‌ 

ஓய்வு எடுக்க முடியாது! 
புரட்சியாளர்களின்‌ படை, 
தாக்க வந்துவிடுவார்கள்‌ ! த 


அப்பொழுதே ' 
சொன்னேன்‌ அல்லவா ! 
ப்பிச்‌ செல்லுங்கள்‌ ! 





விமானம்‌ அவர்களை விரட்டியது. மலை மீது இருந்து 
ழக குதித்தார்கள்‌. | 


ri அய்யே \/ 
பண்‌ வேண்டாம்‌. 


சி்‌ 













எ இரு 










அனைவரும்‌ 
கீழே குதியுங்கள்‌ ! 


பயப்படாதீர்கள்‌ ! 









இந்தச்‌ சோதனையில்‌ 
அனைவரும்‌ வெற்றி . 
அடைந்துவிட்டார்கள்‌ 





1 


அடுத்த சில நாளுக்குப்‌ பிறகு சோர்‌, சோதனைக்‌ கலத்தில்‌ அவர்களை: 
அழைத்துப்‌ போனான்‌. ps ருது னது இன 


இது ஒரு சொதனைக்கலம்‌. 
இதிலும்‌ நீங்கள்‌ பயிற்சி 
பெறவேண்டும்‌ ! 


இதற்கு முன்னால்‌ கம்ப்யூட்டர்‌, கையில்‌ விலங்கு போல 


எந்திரமனிதர்கள்தான்‌ இதனை எந்திரத்தை மாட்டிவிட்டு 
£ இயக்கி வந்தார்கள்‌. சுதந்திரம்‌ கொடுச்‌ . 
_கிறானாம்‌ ! 


. னி இவைகளை 
[ நீங்கள்தான்‌ இய 





ணா ~~ 7 Na 
! பூமியில்‌ உள்ள க ட்‌ 
- மனிதர்களை வைத்தே நம்‌ திட்டத்தை “ ட்‌ 

எளிதில்‌ நிறைவேற்றிவிடலாம்‌ ! 















அதன்பிறகு சோர்‌, ஹாமனையும்‌, 
சாலியையும்‌ அழைத்துப்‌ பேசினான்‌... 





நமக்கு மிகவும்‌ 
பயனுள்ளதாக 7. 
இருக்கிறது! அ, 
















வன்முறையாக 
.... செயல்படுத்த . 
நினைப்பதைதான்‌ 
 தாங்கமுடிய 
வில்லை! தீ 


* ச்‌ 


உங்களுக்கு கடைசி 


அருகில்‌ உள்ள கேபின்‌ 93 என்ற்‌. 
கோளுக்கு சென்று நாம்‌ தாக்குதல்‌: 
_ நடத்தப்‌ போகிறோம்‌! 
தயாராகுங்கள்‌ ! 


il 


| 





[220 பக்த பத்‌ 3 ன்‌ 
கச we EA fpf, 


நாம்‌ இப்போது. தாக்கப்‌ போறோம்‌! 


அதில்‌ ஏதாவது தவறு ஏற்பட்டா ல்‌ 
நீங்கள்‌ உயிரோடு இருக்க மாட்டீர்கள்‌ ! 


உங்கள்‌ செயல்பாட்டில்‌ எனக்கு 


முழுதிருப்தி இருக்கிறது. என்‌ 


கைவிலங்கை கழட்ட . 
்க்்்‌ 








பன்ச்‌ 





. இஉன்‌ கட்டளையை ஏற்று அப்பாவி 
மக்கள்‌ மீது குண்டுகள்‌ போட 
நாங்கள்‌ சம்மதிக்கமாட்டோம்‌! 










ண்டு போடுவதற்கு முன்‌ 
அவர்களுக்கு அபாய ஒலியை 
எழுப்பி அவர்களை அப்புறப்‌ 


படுத்திய பிறகுதான்‌ குண்டு 










ன அ 


த ந யய ையயயய அ பயக்கக்‌ 
ய ன்‌ G 
2 
க்க 
5 








சதைக்‌ அகத கடுகை முரணான ரன்களை ர்‌ ன்‌ p 








வெரிகுட்‌! அப்படித்தான்‌. நாம்‌ இப்போது அவர்களை 


அடுத்து சாலி குண்டுகளைப்‌ : அழிக்க வந்தோமா இல்லை || 
போடு! எச்சரிக்கை செய்ய வந்தோமா 





கத நடமாட்டம்‌ இல்லாத 
, நததததர்‌ பகுதியில்தான்‌ குண்டுக 
த போடுவேன்‌! ' 


ச்‌ 


LE 


' எதிரிகள்‌ நம்‌ கோளை 
அழிக்க நினைக்கிறார்கள்‌ ! 








அத்துடன்‌ அன்றைய பயணத்தை முடித்துவிட்டு சோருக்கு 
திரும்பினார்கள்‌. ர ்‌ 
இந்த மாதிரி டிராகன்‌ கலத்தை 
போருக்கு பயன்படுத்துவது . 
கொஞ்சம்கூட முறையல்ல ! 




















நாம்‌ ஒருபோதும்‌ 
. அப்பாவி மக்களை தாக்‌ தீ 
கக்கூடாது! நல்லவேளையாக | *% 
கலத்தில்‌ இருந்த பேட்டரி 
பழுதடைந்துவிட்டது! இது , 


நமக்கு நல்ல காலம்‌!. , 


s போகிற போககைப 
்‌ (பார்த்தால்‌ இவர்கள்‌ சோரின 

ட்‌ அ த ்‌ ற்றிவி ஈர்கள்‌, 
த்‌ கடக்க கதத! ௧4 


போ 





டூ ர ட ர. 







- அத்தி தன்‌ த இட க 
௪ நாம்‌ போருக்குத்‌ தயாராகி ~~" 
/ விட்டோம்‌! முதலில்‌ நம்முடைய குறி. 47 ( '. 
பூமியை தாக்கி குறிப்பிட்ட NEA ம்‌ 
இடத்தை பிடிக்க வேண்டும்‌. பிறகு ஆடப்‌ 
அதில்‌ ஒரு கூடம்‌ அமைத்து தொடர்ந்து ௪01) | 2 
_ தாக்குதல்‌ நடத்த வேண்டும்‌! த அ: 









டிராகன்‌ விண்‌ கலத்தில்‌ தேவையான அளவு குண்டுகளையும்‌ போர்‌ 
வீரர்களையும்‌ ஏற்றினார்கள்‌. கக அத்தன எவன ட்‌ 













இ கை 


சோர்‌ போருக்குத்‌ தயாரானான்‌ 


டிராகன்‌. கலம்‌ விண்ணில்‌ புறப்பட்டது. அதற்கு பாதுகாப்பாக மற்ற, 
சிறிய கலங்கள்‌ கூடவே வந்தன. ந 





7 பாதுகாப்புக்கு இவர்கள்‌ 
வரவில்லை. நம்மை 

கண்காணிக்க அனுப்பப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌ ! . 





ர்‌ திரையில்‌ : தோன்றி 


EA 
ஆ 


னான்‌. 














பூமியை நோக்கி 
கலத்தை 
செலுத்துங்கள்‌ ! 


வம்பில்‌ மாட்டிக்‌ 
கொள்ளப்‌ போகிறாய்‌ ! 





பட்ட அதல 


சோர்‌ எதிரிகளின்‌ பலம்‌ 
தெரியாமல்‌ அவர்களிடம்‌ மோத நினைக்‌ 
காதே! பின்விளைவுகளை உன்னால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது! 


ன்‌ ஹாமன்‌, சாலி! நான்‌ "” 
சொல்வதை நிறைவேற்றாவிட்‌ 
டால்‌ இருவரும்‌ சாம்பலாகிப்‌ 


7, சோர்‌ இனிதான்‌ 
| எங்கள்‌ கைவரிசையை 
. காட்டப்போகிறோம்‌ ! 









ர்‌ சாலியும்‌ ஒரு பட்டனைத்‌ தட்டியதும்‌, சோர்‌ இருந்‌ 
விண்கலம்‌ சுக்கல்‌ சுக்கலாக வெடித்துச்‌ சிதறியது. 















ஏய்‌... இது அவர்கள்‌ வேலைதான்‌. 
. விடாதே! சுட்டுத்தள்ளு ! 







Ai பல்டி 
அபி SR ச்‌; த்‌ 
ல்‌ 





அதற்குள்‌ மற்ற கலங்களும்‌ டிராகனுடன்‌ சேர்ந்‌ துகொண்டன. 





ண ஒரு போர்க்களமாக மாறியது. 
மற்ற களங்கள்‌ எல்லாம்‌ சோரைத்‌. தாக்கிய து. 





எதிரிகளை 









மிகப்பெரிய அழிவில்‌ 
இருந்து பூமியை காப்பாற்றி 


விட்டோம்‌! 


அதற்குள்‌ சோரும்‌, வால்கனும்‌ தாக்குதலில்‌ இருந்து தப்பி திற்‌ 
'விமானம்‌ மூலம்‌ டிராகன்‌ கலத்தை நோக்கி வந்தார்கள்‌. 
பொடியர்கள்‌ நம்மையே 


'ஏமாற்றிவிட்ட ர்கள்‌ !! 
வெர்களை. சும்மா 













க்‌ தம்பி. 
்‌ திட்டத்தை ஒப்படைத்ததற்கு 
ட அவர்கள்‌ நமக்கு சரியான பாடத்தை 
| புகட்டிவிட்டார்கள்‌ 









பொடியர்களே! எங்களை 
ஏமாற்றிய உங்களை சும்மா 
ட்டேன்‌! தை 







டை kg 


232 த 


1111 | வி 


என்னடா செய்வாய்‌ : 


கோர்‌! உன்‌ திட்டத்தை > [ என்‌ இடத்தில்‌ இருந்துகொண்டு 
கைவிட்.டுவிடு ! இல்லை... 4, \ எங்களை மிரட்டுகிறாயா ? 


உங்களுக்கு சரியான 
பாடம்‌ புகட்டுவதே 
எங்கள்‌ குறிக்கோள்‌ ! 


மறந்துவிடாதீர்கள்‌ ! 












தெரியவில்லை. இத்தனை ப வன்க 
காலம்‌ கைதிகளாக இருந்த 
“எங்களை விடுவித்தமைக்கு 


ஹாமன்‌ ! சாலி! உங்களுக்கு _ ர்‌ 7/11 
எப்படி நன்றி சால்வதென்றே...: ட த்‌ தட்‌ | 























ந 1x 
Cf NE 


« 


iO னு ர்‌ 
ட க ழி 
் கடை. 4 ட பைய இ 
்‌ hn = 
ry i அணு 


ஹை வ 








ஜு ்‌ 


“இத்தனை நாளும்‌ நாங்கள்‌. 
எங்கள்‌ சொந்த கோளில்‌ அடிமையாக 
வாழ்ந்து வந்தோம்‌. சோர்‌ சர்வாதிகார 

ஆட்சி செய்துகொண்டிருந்தான்‌. அதற்கு 
முற்றுப்புள்ளி வைத்துவிட்டீர்கள்‌ ! 




















சோரின்‌ சர்வாதிகாரத்துக்கு 
| ஒரு முடிவுகட்டிய பெருமையில்‌ 
... பூமிக்குப்‌ புறப்படுகிறோம்‌ ! 











டிராகன்‌ விண்கலத்தில்‌ சோர்‌, ஜெனரல்‌ வால்கன்‌ இருவை 
வைத்திருந்தார்கள்‌ துன 7 A A 














சோருக்கு வங்கத்‌ எக்‌ கைதிகளை ட்‌ ப அனை 
சோதனைகள்‌ என்ற பெயரில்‌ நாம்‌] விடுவித்துவிட்டோ ம என்ற 
நிறைய கத்துக்கொண்டோம்‌. மகிழ்ச்சியும்‌ இருக்கிறது ! 


— ஜு /I\/ \\ | முடிந்தது) 
ராணி சிண்டிகேட்‌ சார்பில்‌ வெளியிட்டவர்‌: 9, கல்யாணசுந்தரம்‌, 1091, பெரியார்‌ 
நெடுஞ்சாலை, சென்னை-000 007. அச்சிட்டவர்‌: ர. பாஸ்கரன்‌, கிண்டி கேட்‌ 


ஆர்ட்‌ பிரஸ்‌, 4091 பெரியார்‌ நெடுஞ்சாலை, சென்னை....00 007. ஆசிரியர்‌: அ.மா. சமி, 
1091 பெரியார்‌ நெடுஞ்சாலை, சென்னை-000 007. 











66 4 


முகமூடி வீரர்‌ 
மாயாவி 
தோன்றும்‌ 







காட்டுக்குள்‌ இருக்கும்‌ - 
மந்திரவாதியின்‌ கொட்டத்தை 
அடக்க வருகிறார்‌, மாயாவி! 


மார்ச்‌. 16 இதழில்‌ 
_ வெளிவருகிறது ! 


படிக்கத்‌ தவறாதீர்கள்‌ ! 


க வல்‌ க, ல காணான்‌ க க க க கணக வண வனை கணை கண்‌ க வலவ 


“ராணி காமிக்ஸ்‌”, சென்னை - 600 007. 





Regd.with the registrar of Newspaper 


MARCH 1, 1998 RANI COMICS 
for India under No. 42576/84 - ISSN 0971-8567 


௦ 
(TAMIL FORTNIGHTLY) 


















வழங்கும்‌ 


வெள்ளிதோறும்‌ 






அட்டையில்‌ உங்கள்‌ 
* புராண படக்கதை | 
* துப்பறியும்‌ படக்கதை 
* குழந்தைகளுக்கு 
| அறிவியல்‌ தகவல்கள்‌ 
4+ மாயாஜால்‌ சிறுவா 
| தொடர்கதை 

டி சிறுகதைகள்‌ 

* பொழுதுபோக்கு 
| ம்சங்கள்‌, 

தர்கள்‌, விடுகதைகள்‌ 











தினத்தத்தியுடன்‌ 
வெள்ளிதோறும்‌ இலவச இணைப்பாக 


32 பக்க வண்ண புத்தகம்‌ 


உங்கள்‌ கடைக்காரரிடம்‌ கேட்டு வாங்குங்கள்‌ 


